ஹீச் ன்னு மட்டும் சொல்லு ! 
ஒரு துருக்கிய நாட்டுப்புறக் கதை 
தமிழில்: குமரேசன் முருகானந்தம் 


- 


" ஹீச் ன்னு மட்டும் 

- சொல்லு ! 
தமிதுருக்கிகுமரேசன்றமுருதானந்த 


ஒரு தடவை இருந்தது , இரண்டாவது தடவை இல்லை, 
கடவுளின் படைப்பில் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கும்போது , 
அதிகமாக பேசுவது பாவம் என்றிருந்தது --- சரி , அந்தக்காலத்தில் , 
ஒருவரிடத்தில் ஹா சான் எனும் வேகுளித்தனமான சிறுவன் 
வேலை செய்து வந்தான் . இந்த ஹா சான் ஒரு நல்ல 
வேலைக்காரன் ஒரே ஒரு விசயத்தைத் தவிர : இந்த நிமிடம் 
அவனை என்ன செய்ய சொன்னது என்பதை அடுத்த நிமிடம் 
ஞாபகம் வைத்துக்கொள்ள ஆவனால் முடியாது . மறந்துவிடுவான் . 


| 


SooONoros 


குறிப்பு 


" ONCE THERE WAS and twice there wasn t ” - இது துருக்கிய 
மொழியின் , கதை சொல்லும் கலையில் , ஒரு கதையை 
துவங்கும் உத்திகளில் ஒன்று . 


" ஹா சான் ! " , என்று அழைத்தார் அவனுடைய எசமான் . 
“ இந்தா, காசு . இதை எடுத்துக்கிட்டு போயி உப்பு 
கொஞ்சம் வாங்கிட்டு வா ." ஹா சான் அந்த காசை 
வாங்கி தொளதொளவென்றிருக்கும் கால்சட்டையின் 
பையில் வைத்துக்கொண்டான் . "உப்பு ," அவன் 
யோசித்தான் . “ நான் உப்பு என்பதை எப்படி ஞாபம் 
வைத்துக்கொள்வேன் ? " 
இந்த முறை அவன் அவனிடத்தில் சொல்லப்பட்டதை 
ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று உறுதியாக 
இருந்தான் . “ எனக்குத் தெரியும் ,” நான் அதை அங்காடி 
வரை மீண்டும் மீண்டும் சொல்லியபடியே செல்வேன் 
என்று முடிவு செய்தான் . இப்படியாக , நான் என்ன 
சொல்ல வேண்டுமென்பதை நிச்சயமாக நினைவில் 
வைத்துக்கொள்வேன் . 


ாக 


ஹா சா னின் கிராமத்தில் , ஹீச் எனும் பொது 
சொல் உப்பைக் குறித்தது . அதனால் ஹா சான் 
“ ஹீச் , ஹீச் , ஹீச் , ” என்று தனக்குத்தானே 
சொல்லியவாறு தட்டையான காலணியை சரக் , சரக் 
என்று புழுதியான சாலையில் தேய்த்துக்கொண்டு 
அங்காடி நோக்கி நடக்கலானான் . 


ஹா சான் , தான் என்ன சொல்லவேண்டும் என்று 
சொல்லப்பட்டதை மறக்கக்கூடாது என்பதில் உறுதியாக 
இருந்தான் , ஆனால் அவன் மக்கள் மீன் பிடிப்பதை 
பார்க்க விரும்பினான் . அதனால் , அவன் " ஹீச் , 
ஹீச் , ஹீச் , ” என்று சொல்லியபடி நின்று 
பார்த்துக்கொண்டிருந்தான் . 


" ஹீச் , ஹீச் , ஹீச் , ” சொல்லியவாறு , ஒரு 
பாலத்தினாடியில் , சிறிய ஓடையில் ஒரு 
உள்ளூர்வாசி மீன் பிடித்துக் கொண்டிருப்பதைப் 
பார்ப்பதற்கு நின்றான் . 


தற்போது , துருக்கியின் மற்ற பெரும்பாலான பகுதியில் , 

- ஹீச் என்ற வார்த்தை “ ஒன்றுமில்லை ” என்று 
பொருளில் பயன்பட்டது . ஹா சான் அங்கு நின்று , 
“ ஹீச் ” என்று சொல்லியபடி பாத்துக்கொண்டிருந்த 
போது மிகச்சரியாக , அந்த மீனவருக்கு கிடைத்ததும் 

ஒன்றுமில்லை. 


கடைசியாக அந்த மீனவர் மிகவும் கோபமடைந்து , “ நீ அப்படி 
சொல்லாதே ! ” என்று கத்தினார் . ஹா சான் மிகவும் 
ஆச்சர்யமடைந்தான் . 
" அப்படியானால் , நான் என்ன சொல்லவேண்டும் ? ” என்று 


கேட்டான் . 


அதற்கு பதிலளித்த மீனவர் , “ அதிலாகட்டும் ஒரு ஐந்தோ , 
பத்தோ ! அதிலாகட்டும் ஒரு ஐந்தோ , பத்தோ ! " என்று 
சொல்லவேண்டும் என்றார் . அதைத்தான் நீ சொல்ல 
வேண்டும் என்றார். 


ஹா சான் இப்போது சொன்னதை நினைவில் 
வைத்துக்கொள்ள மிகஆர்வமாக இருந்தான் எனவே உடன் 
“ அதிலாகட்டும் ஒரு ஐந்தோ , பத்தோ ! அதிலாகட்டும் ஒரு 
ஐந்தோ, பத்தோ! ” என்று மீண்டும் மீண்டும் 
சொல்லிக்கொண்டான் . இனி மறக்காது என்று நம்பிக்கை 
வந்தவுடன் அவன் தட்டையான காலணியை சரக் , சரக் 
என்று புழுதியான சாலையில் தேய்த்துக்கொண்டு அங்காடி 
நோக்கி நடக்கலானான் . 


போகும்போது “ அதிலாகட்டும் ஒரு ஐந்தோ , பத்தோ !” 
என்று முணுமுணுத்தபடி இருந்தான் . 


ஹா சான் குழப்பமடைந்தான் . 
“ அப்படியானால் , நான் என்ன தான் சொல்ல 
வேண்டும் ? ” என்று கேட்டான் . நீ , " கடவுள் 
அவன் ஆன்மாவை ஆசிர்வதிப்பாராக ! 

கடவுள் அவன் ஆன்மாவை 
ஆசிர்வதிப்பாராக ! ” என்று சொல்ல 
வேண்டும் . இதுதான் நீ சொல்லவேண்டியது , 

என்றார் அந்த மனிதர் . 


( 96GG 


1 


சாலையில் ஒரு சவ ஊர்வலத்தை எதிர்கொண்டான் . அந்த 
ஊர்வலம் செல்வதை பார்த்தபடியே “ அதிலாகட்டும் ஒரு 
ஐந்தோ, பத்தோ ! அதிலாகட்டும் ஒரு ஐந்தோ, பத்தோ!” 
என்று முழக்கமிட்டபடி இருந்தான் . அங்கு அந்த கூட்டத்தில் 
ஒருவர் இதை கேட்டு மிகவும் கோபமடைந்தார் . “சிறுவா, நீ 
இப்படி சொல்லக்கூடாது ! ” என்றார் . 


TULDOO 


ஹா சான் , அவரைபின் தொடர்ந்து “ கடவுள் அவன் ஆன்மாவை 
ஆசிர்வதிப்பாராக ! கடவுள் அவன் ஆன்மாவை ஆசிர்வதிப்பாராக ! ” 
என்று மீண்டும் மீண்டும் சொல்லியவாறு இருந்தான் . இனி 
| நினைவில் வைத்துக்கொள்ள முடியும் என்று நம்பிக்கை வந்தவுடன் 
| அங்காடி நோக்கி நடக்கலானான் . 


அவன் “கடவுள் அவன் ஆன்மாவை ஆசிர்வதிப்பாராக ! ” என்று 
முணுமுணுத்தவாறு செல்லும்போது அவன் ஏதோ வித்தியாசமான 
நாற்றத்தை உணர்ந்தான் . அவன் தனது நாசியின் உணர்வைப் பின் 
தொடர்ந்து , சாலையோரம் இறந்து கிடக்கும் ஒரு மீனிடம் 
வந்தடைந்தான் . அந்த இறந்துபோன மீனை குனிந்து 
பார்த்துக்கொண்டே " கடவுள் அவன் ஆன்மாவை ஆசிர்வதிப்பாராக ! 
கடவுள் அவன் ஆன்மாவை ஆசிர்வதிப்பாராக ! ” என்று 
முணுமுணுத்துக்கொண்டிருந்தான் . 


அப்போது அங்கு வந்து சேர்ந்த ஒரு மனிதர் , ஹா சான் 
பேசிக்கொண்டிருப்பதை கவனித்தார் . பக்கத்தில் வந்து கீழே 
பார்த்தபோது அவர் இறந்து கிடக்கும் மீனைத்தவிர வேறெதையும் 
பார்க்கவில்லை . "சிறுவனே, உனக்கென்ன பைத்தியமா ? ” என்று 
ஆச்சர்யப்பட்டார் . “ நீ அப்படி சொல்லக்கூடாது ! ” என்றார் . 
ஹா சான் மேலும் குழப்பமடைந்தான் . 
" அப்படியானால் , நான் என்ன சொல்ல வேண்டும் ? ” என்று 
கேட்டான் . அந்த மனிதர் “உவே ! என்ன நாற்றம் ! உவே! என்ன 
ஒரு மோசமான நாற்றம் ! என்று தான் நீ சொல்லவேண்டும் , ” 
என்றார் அவர் . 


ஹா சான்னின் மூக்கு அது முற்றிலும் உண்மைதான் ஹா சான் நடந்து போகும்போது மூன்று பெண்கள் துருக்கிய 

குளியல் கூடத்திலிருந்து வெளியே வந்தனர் . அந்த மூவரும் 
என்று சொல்லிற்று . அவன் சொல்லவேண்டியதை 

தூய்மைகவும் பொலிவுடனும் காணப்பட்டனர் . அவர்கள் 
நினைவில் கொள்ள , அவன் மீண்டும் மீண்டும் "உவே ! ஹா சான் "உவே! என்ன நாற்றம் உவே ! என்ன ஒரு 
என்ன நாற்றம் உவே ! என்ன ஒரு மோசமான நாற்றம் !” மோசமான நாற்றம் !” என்று சொல்வதை கேட்டனர் . 
சொல்லியபடி சென்றான் . அவன் எதை 


சொல்லவேண்டும் என்று சொன்னரோ அதை 


மறக்காமல் இருக்க திரும்பத்திரும்பச் சொல்லியபடி 
சென்றான் . 


அந்த பெண்கள் குளியல் பூவாளிகளை கீழே 
போட்டுவிடு , நீ எப்படி அவ்வாறு சொல்லலாம் ? 


பாவம் ஹா சான் உண்மையிலேயே 
குழம்பிபோய்விட்டான். “ அப்படியானால் , நான் என்ன 
சொல்ல வேண்டும் ? ” என்று அந்த பெண்களையே 
கேட்டான் . அவர்களில் ஒரு பெண் “ஓஹ் எவ்வளவு 
அருமை ! ஓஹ் எவ்வளவு அருமை ! " என்று தான் நீ 
சொல்ல வேண்டும் என்றாள் . 


உனக்கு எவ்வளவு தைரியும் ? என்று கூச்சலிட்டபடி 


கற்களை எடுத்து வீசத்தொடங்கினார்கள் . 


" ஆமாம் " , மற்ற பெண்களும் ஆமோதித்தார்கள் . " ஓஹ் 
எவ்வளவு அருமை! ஓஹ் எவ்வளவு அருமை ! " என்று தான் நீ 
சொல்ல வேண்டும் , என்றனர் . அந்த மூன்று பெண்களும் , 
அவன் தட்டையான காலணியை சரக் , சரக் என்று புழுதியான 
சாலையில் தேய்த்துக்கொண்டு , அவர்கள் சொன்னதை 
மீண்டும் மீண்டும் சொல்லியபடி அங்காடி நோக்கி நடந்து 
செல்வதைப் பார்த்து குலுங்கிக்குலுங்கி சிரித்தனர் . 


இன்னமும் "ஓஹ் எவ்வளவு அருமை! ஓஹ் எவ்வளவு அருமை ! " 

இப்போது , இவன் சொன்னதைக்கேட்ட இருவரும் 
எனறு சொல்லியபடி சென்றான் . அப்படியே இருவர் 

கோபமடைந்து , தங்களுக்குள் சண்டையிடுவதை நிறுத்திவிட்டு . 
சண்டையிடும் இடத்தை வந்து சேர்ந்தான் . சிறிது நேரம் அங்கே 
நின்று அந்த சண்டையைப் பார்த்தபடி இருந்தான் . முதலாமான் இருவரும் ஹா சானுக்கு ஆளுக்கொரு குத்துவிட்டார்கள் . “ நீ 
இரண்டாமாவனை ஒரு குத்து விடும்போது " ஓஹ் எவ்வளவு அப்படி சொல்லக்கூடாது ! ” என்றான் முதலாமாவன் . அவன் 
அருமை ! " என்றான் , மறுபடி இரண்டாமாவன் முதலாமவனை 

அந்த சிறுவனுக்கு கூடவே மேலும் ஒரு குத்து விட்டான் . 
ஒரு குத்துவிடும்போது "ஓஹ் எவ்வளவு அருமை!" என்றான் . 


- 


குழப்பமடைந்த ஹா சான் “ அப்படியானால் , நான் என்ன 
சொல்ல வேண்டும் ? ” என்று கேட்டான் . அதற்கு 
இரண்டாமாவன் பதில் சொன்னான் . "திருவாளர்களே ! 


இப்படி செய்யாதீர்கள் , தயவுசெய்து சண்டையிடாதீர்கள் ! " 
என்று நீ சொல்ல வேண்டும் என்றான் . முதலாமவனும் , 
ஆமாம் நீ அப்படித்தான் சொல்லவேண்டும் என்றான் . 


“திருவாளர்களே! இப்படி செய்யாதீர்கள் , 
தயவுசெய்து சண்டையிடாதீர்கள்! ” என்று 
மீண்டும் மீண்டும் சொல்லியவாறு , இனி, அவன் 
என்ன சொல்லவேண்டுமோ அதை நினைவில் 
வைத்துக்கொள்ள முடியும் என்று நம்பிக்கை 


அங்காடியிலிருந்து சிறிது தூரத்திலிருக்கும்போது 
தெருவில் , இரண்டு நாய்கள் சண்டையிடுவதை அவன் 
கண்டான் . எப்போதுமே சண்டையை பார்க்கும் மிகுந்த 
ஆர்வத்தில் "திருவாளர்களே! இப்படி செய்யாதீர்கள் , 
தயவு செய்து சண்டையிடாதீர்கள்! ” என்று சொல்லியவாறு 


வந்தவுடன் சாலையில் இறங்கி நடக்கலானான் . 


இருந்தான் . 


அவனருகே நின்றிருந்த ஒரு மனிதர் “நீ என்ன 
முட்டாளா? ” என்று கேட்டார் . “ நீ அப்படி 
சொல்லக்கூடாது ! ” என்றார் . ஹா சா ன் கண்கள் 
விரிய ஆச்சர்யத்துடன் அவரைப் பார்த்து 
" அப்படியானால் , நான் என்ன தான் சொல்ல 


வேண்டும் ? ” என்று கேட்டான் . 


“ நல்லது ”, “ வெளியே போ , நாயே ! தள்ளிப்போ , நாயே !" என்று 
மட்டும் நீ சொன்னால் போதும், என்றார் அவர் . அது தான் நீ 
சொல்ல வேண்டியது . ஹா சான் அவனுடைய வழியில் 
தொடர்ந்தான் . “வெளியே போ , நாயே ! தள்ளிப்போ , நாயே ! " 
என்று திரும்பத்திரும்ப சொல்லியபடி அவன் அங்காடியில் 
நுழைந்தான் . 


அங்காடியின் முதல் கடையில் , ஒரு செருப்பு தைப்பவர் ஒரு 
காலனியை செய்து கொண்டிருந்தார் . அவர் ஒரூ துண்டுத் 
தோலை வாயில் வைத்து இழுத்துக்கொண்டு இருந்தார் . 


இப்போது ஹா சான் முழுவதும் குழப்பமடைந்தான் . 
“தயவு செய்து என்மீது கோபப்படாதீர்கள் , நான் 
என்ன சொல்ல வேண்டும் ? ” என்று சொல்லுங்கள்,” 
என்றான் . அதற்கு அந்த செருப்பு தைப்பவர் 
“சிறுவனே, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் ! ஹீச் 
என்று மட்டும் சொல் ! " என்றார் . 


அப்போது அவர் , ஹா சான் , "வெளியே போ , நாயே ! 


தள்ளிப்போ , நாயே !" என்று சொல்ளிக்கொண்டு போவதை 
கேட்டுவிப்பட்டார் . செருப்பு தைப்பவர் கோபமாக வாயிலிருந்த 
தோல் துண்டை துப்பிவிட்டு , " நீ தான் நாய் ! ” என்று கத்தினார் . 
" நீ அப்படி சொல்லக்கூடாது ! ” என்றார் . 


"ஆஹா, மிக்க நன்றி ! ” " இது தான் நான் ஞாபகம் வைக்க 
வேண்டியது ! ” என்று மகிழ்ச்சியாக கூச்சலிட்டபடி இன்னும் 


சில கடைகள் தள்ளிப்போய் , உப்பை வாங்கிச் சென்றான் . 


நிறைவு 


